Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


RK 


பட்டினப்பாலை 
(ஆசிரியர்‌ :: கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ ) 
(சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஒன்பதாவது) 


33% 3% 


paTTanappAlai 
of uruttirang kaNNan2 Ar 
(one of pattupATTu works) 


RR 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Etext preparation: Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India 
Proof-reading: Ms. Sarala Sandirasegarane, Kanpur, India 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSClInaimath1 font embedded 10 the file. 
Hence this file can be viewed and printed on all computer platforms: 
(Windows, Macintosh and Unix) without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2002 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


பட்டினப்பாலை 
(ஆசிரியர்‌ :: கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ ) 
(சங்க கால நூல்களான பத்துப்‌ பாட்டுக்களில்‌ ஒன்பதாவது) 


Etext Preparation : Staff & Students of K.A.P. Viswanatham Higher Secondary School, 
Tiruchirappalli, Tamilnadu, India 

Dr. C. Kesavaraj, BDS, FICD, Trustee, K.A.P. Viswanatham Higher Secondary School 
(Project Sponsor); Dr. R. Vasudevan, Former Director, School of Energy, Bharathidasan 
University, Trichi, Tamilnadu (Tech. support); Dr. R. Rajendran, Senior Teacher, K.A.P. 
Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu (coordination) 

Text Input : Ms. J. Jayanthi (Librarian); S. Sinnakannan (Typist), Sivadayal, Christopher 
(Students), K.A.P. Viswanatham Higher Secondary School, Trichi, Tamilnadu, India 
Proof-reading: Ms. Sarala Sandirasegarane, Kanpur, India 

Web & PDF version: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


பாடியவர்‌ :: கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனார்‌ 
பாடப்பட்டவன்‌ :: திருமாவளவன்‌ (கரிகாற்‌ பெருவளத்தான்‌) 
திணை :: பாலை 

துறை :: செலவழுங்குதல்‌ 

மொத்த அடிகள்‌ :: 301 


வசையில்புகழ்‌ வயங்குவெண்மீன்‌ 

திசைதிரிந்து தெற்கேகினும்‌ 

தற்பாடிய தளியுணவிற்‌ 

புட்டேம்பப்‌ புயன்மாறி 

வான்பொய்ப்பினும்‌ தான்பொய்யா 

மலைத்தலைய கடற்காவிரி 

புனல்பரந்து பொன்கொழிக்கும்‌ 

விளைவறா வியன்கழனிக்‌ 

கார்க்கரும்பின்‌ கமழாலைத்‌ 

தீத்தெறுவிற்‌ கவின்வாடி விய 


நீர்ச்செறுவி னீணெய்தற்‌ 

பூச்சாம்பும்‌ புலத்தாங்கட்‌ 

காய்ச்செந்நெற்‌ கதிரருந்து 

மோட்டெருமை முழுக்குழவி 

கூட்டுநிழல்‌ துயில்வதியும்‌ 

கோட்டெங்கிற்‌ குலைவாழைக்‌ 

காய்க்கமுகிற்‌ கமழ்மஞ்சள்‌ 

இனமாவின்‌ இணர்ப்பெண்ணை 

முதற்சேம்பின்‌ முளையிஞ்சி 

அனகர்‌ வியன்முற்றத்துச்‌ ஷன்‌ 


சுடர்நுதல்‌ மடநோக்கின்‌ 

நேரிழை மகளிர்‌ உணங்குணாக்‌ கவரும்‌ 
கோழி யெறிந்த கொடுங்காற்‌ கனங்குழை 
பொற்காற்‌ புதல்வர்‌ புரவியின்‌ றுருட்டும்‌ 
முக்காற்‌ சிறுதேர்‌ முன்வழி விலக்கும்‌ 
விலங்குபகை யல்லது கலங்குபகை யறியாக்‌ 
கொழும்பல்குடிச்‌ செழும்பாக்கத்துக்‌ 
குறும்பல்லூர்‌ நெடுஞ்சோணாட்டு 

வெள்ளை யுப்பின்‌ கொள்ளை சாற்றி 
நெல்லொடு வந்த வல்லாய்ப்‌ பஃறி . 


பணைநிலைப்‌ புரவியின்‌ அணைமுதற்‌ பிணிக்கும்‌ 
கழிசூழ்‌ படப்பைக்‌ கலியாணர்ப்‌ 

பொழிற்‌ புறவிற்‌ பூந்தண்டலை 

மழைநீங்கிய மாவிசும்பின்‌ 

மதிசேர்ந்த மகவெண்மீன்‌ 

உருகெழுதிறல்‌ உயர்கோட்டத்து 

முருகமர்பூ முரண்கிடக்கை 

வரியணிசுடர்‌ வான்பொய்கை 

இருகாமத்‌ திணையேரிப்‌ 

புலிப்பொறிப்‌ போர்க்கதவின்‌ . 


திருத்துஞ்சுந்‌ திண்காப்பிற்‌ 
புகழ்நிலைஇய மொழிவளர 
அறநிலைஇய அகனட்டிற்‌ 
சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி 
யாறுபோலப்‌ பரந்தொழுகி 
ஏறுபொரச்‌ சேறாகித்‌ 
தேரொடத்‌ துகள்‌ கெழுமி 
நீறாடிய களிறுபோல 
வேறுபட்ட வினையோவத்து 
வெண்கோயில்‌ மாசூட்டுந்‌ 


தண்கேணித்‌ தகைமுற்றத்துப்‌ 
பகட்டெருத்தின்‌ பலசாலைத்‌ 
தவப்பள்ளித்‌ தாழ்காவின்‌ 

அவிர்சடை முனிவர்‌ அங்கி வேட்கும்‌ 
ஆவுதி நறும்புகை முனைக்‌ குயில்தம்‌ 
மாயிரும்‌ பெடையோ டிரியல்‌ போகிப்‌ 
பூதங்‌ காக்கும்‌ புகலருங்‌ கடிநகர்த்‌ 
தூதுணம்‌ புறவொடு துச்சிற்‌ சேக்கும்‌ 
முதுமரத்த முரண்களரி 

வரிமணல்‌ அகந்திட்டை 


இருங்கிளை யினனொக்கற் 
கருந்தொழிற்‌ கலிமாக்கள்‌ 
கடலிறவின்‌ சூடுதின்றும்‌ 
வயலாமைப்‌ புழுக்குண்டும்‌ 
வறளடூம்பின்‌ மலர்மலைந்தும்‌ 
புனலாம்பற்‌ பூச்சூடியும்‌ 


..30 


.. 40 


வல்லிய 


௨60 


நீனிற விசும்பின்‌ வலனேர்பு திரிதரும்‌ 
நாண்மீன்‌ விராய கோண்மீன்‌ போல 
மலர்தலை மன்றத்துப்‌ பலருடன்‌ குழீ இக்‌ 
கையினுங்‌ கலத்தினு மெய்யுறத்‌ தீண்டிப்‌ 


பெருங்சினத்தாற்‌ புறக்கொடாஅது 
இருஞ்செருவின்‌ இகல்மொய்ம்பினோர்‌ 
கல்லெறியும்‌ கவண்வெரீ இப்‌ 
புள்ளிரியும்‌ புகர்ப்போந்தைப்‌ 
பறழ்ப்பன்றிப்‌ பல்கோழி 
உறைக்கிணற்றுப்‌ புறச்சேரி 

மேழகத்‌ தகரொடூ சிவல்விளை யாடக்‌ 
கிடுகுநிரைத்‌ தெஃகூன்றி 

நடுகல்லின்‌ அரண்போல 
நெடுந்தூண்டிலிற்‌ காழ்சேர்த்திய 


குறுங்கூரைக்‌ குடிநாப்பண்‌ 

நிலவடைந்த இருள்போல 
வலையுணங்கு மணல்முன்றில்‌ 
வீழ்த்தாழைத்‌ தாட்டழ்ந்த 

வெண்கூ தாளத்துத்‌ தண்பூங்‌ கோதையர்‌ 
சினைச்சுறவின்‌ கோடுநட்டு 
மனைச்சேர்த்திய வல்லணங்கினால்‌ 
மடற்றாழை மலர்மலைந்தும்‌ 
பிணர்ப்பெண்ணைப்‌ பிழிமாந்தியும்‌ 
புன்றலை இரும்பரதவர்‌ 


பைந்தழைமா மகளிரொடு 

பாயிரும்‌ பனிக்கடல்‌ வேட்டஞ்‌ செல்லாது 
உவவுமடிந்‌ துண்டாடியும்‌ 

புலவுமணற்‌ பூங்கானல்‌ 

மாமலை யணைந்த கொண்டுப்‌ போலவும்‌ 
தாய்முலை தழுவிய குழவி போலவும்‌ 


தேறுநீர்ப்‌ புணரியோ டியாறுதலை மணக்கும்‌ 


மலியோத்‌ தொலிகூடல்‌ 


தீதுநீங்கக்‌ கடலாடியும்‌ 
மாசுபோகப்‌ புனல்படிந்தும்‌ . 


அலவ னாட்டியும்‌ உரவுத்திரை உழக்கியும்‌ 
பாவை சூழ்ந்தும்‌ பல்பொறி மருண்டும்‌ 
அகலாக்‌ காதலொடுூ பகல்விளை யாடிப்‌ 
பெறற்கருந்‌ தொல்சீர்த்‌ துறக்க மேய்க்கும்‌ 
பொய்யா மரபிற்‌ பூமலி பெருந்துறைத்‌ 
துணைப்புணர்ந்த மடமங்கையர்‌ 
பட்டுநீக்கித்‌ துகிலுடுத்தும்‌ 

மட்டுநீக்கி மதுமகிழ்ந்தும்‌ 

மைந்தர்கண்ணி மகளிர்‌ சூடவும்‌ 
மகளிர்கோதை மைந்தர்‌ மலையவும்‌ . 


நெடுங்கால்‌ மாடத்‌ தொள்ளெரி நோக்கிக்‌ 


10 


... 80 


ais) 


.. 100 


.. 110 


கொடுந்திமிற்‌ பரதவர்‌ குரூஉச்சுடர்‌ எண்ணவும்‌ 
பாட லோர்த்தும்‌ நாடக நயந்தும்‌ 
வெண்ணிலவின்‌ பயன்றுய்த்தும்‌ 
கண்ணடை இய கடைக்கங்குலான்‌ 
மாஅகாவிரி மணங்கூட்டும்‌ 

தூஉவெக்கர்த்‌ துயில்‌ மடிந்து 

வாலிணர்‌ மடற்றாழை 

வேலாழி வியந்தெருவின்‌ 

நல்லிறைவன்‌ பொருள்காக்கும்‌ 


தொல்லிசைத்‌ தொழில்மாக்கள்‌ 
காய்சினத்த கதிர்ச்செல்வன்‌ 
தேர்பூண்ட மாஅபோல 
வைகல்தொறும்‌ அசைவின்றி 
உல்குசெயக்‌ குறைபடாது 
வான்முகந்தநீர்‌ மலைப்பொழியவும்‌ 
மலைப்பொழிந்தநீர்‌ கடற்பரப்பவும்‌ 
மாரி பெய்யும்‌ பருவம்போல 
நீரினின்று நிலத்தேற்றவும்‌ 
நிலத்தின்று நீர்ப்பரப்பவும்‌ 


அளந்தறியாப்‌ பலபண்டம்‌ 
வரம்பறியாமை வந்தீண்டி 

அருங்கடிப்‌ பெருங்காப்பின்‌ 

வலியுடை வல்லணங்கினோன்‌ 
புலிபொறித்துப்‌ புறம்போக்கி 
மதிநிறைந்த மலிபண்டம்‌ 
பொதிமூடைப்‌ போரேறி 

மழையாடூ சிமைய மால்வரைக்‌ கவாஅன்‌ 
வரையாடூ வருடைத்‌ தோற்றம்‌ போலக்‌ 
கூருகிர்‌ ஞமலிக்‌ கொடுந்தா ளேற்றை 


ஏழகத்‌ தகரோ டூகளு முன்றிற்‌ 
குறுந்தொடை நெடும்படிக்காற்‌ 
கொடுந்திண்ணைப்‌ பஃறகைப்பிற்‌ 
புழைவாயிற்‌ போகிடைகழி 
மழைதோயும்‌ உயர்மாடத்துச்‌ 
சேவடிச்‌ செறிகுறங்கிற்‌ 
பாசிழைப்‌ பகட்டல்குல்‌ 
தூசிடைத்‌ துகிர்மேனி 

மயிலியல்‌ மானோக்கிற்‌ 
கிளிமழலை மென்சாயலோர்‌ 


வளிநுழையும்‌ வாய்பொருந்தி 

ஓங்குவரை மருங்கின்‌ நுண்தா துறைக்கும்‌ 
காந்தளந்‌ துடுப்பிற்‌ கவிகுலை யன்ன 
செறிதொடி முன்கை கூப்பிக்‌ செவ்வேள்‌ 
வெறியாடூ மகளிரொடூ செறியத்‌ தாஅய்க்‌ 
குழலகவ யாழ்முரல 

முழவதிர முரசியம்ப 


௨120 


... 130 


... 140 


2120 


விழவறா வியலாவணத்து 
மையறு சிறப்பின்‌ தெய்வஞ்‌ சேர்த்திய 
மலரணி வாயிற்‌ பலர்தொழ கொடியும்‌ 


வருபுனல்‌ தந்த வெண்மணற்‌ கான்யாற்று 
உருறுகெழு கரும்பின்‌ ஓண்பூப்‌ போலக்‌ 
கூழுடைக்‌ கொழுமஞ்சிகைத்‌ 
தாழுடைத்‌ தண்பணியத்து 

வாலரிசிப்‌ பலிசிதறிப்‌ 

பாகுகுத்த பசுமெழுக்கிற் 

காமூன்றிய கவிகிடுகின்‌ 

மேலூன்றிய துகிற்கொடியும்‌ 
பல்கேள்வித்‌ துறைபோகிய 
தொல்லாணை நல்லாசிரியர்‌ 


உறழ்குறித்‌ தெடுத்த உருகெழு கொடியும்‌ 
வெளிலிளக்குங்‌ களிறுபோலத்‌ 
தீம்புகார்த்‌ திரைமுன்றுறைத்‌ 
தூங்குநாவாய்‌ துவன்றிருக்கை 
மிசைச்கூம்பி னசைச்கொடியும்‌ 
மீந்தடிந்து விடக்கறுத்து 

ஊன்பொரிக்கும்‌ ஒலிமுன்றில்‌ 
மணற்குவைஇ மலர்சிதறிப்‌ 
பலர்புகுமனைப்‌ பலிப்புதவின்‌ 
நறவுநொடைக்‌ கொடியோடு 


பிறபிறவு நனிவிரை இப்‌ 

பல்வே றுருவிற்‌ பதாகை நீழல்‌ 

செல்கதிர்‌ நுழையாச்‌ செழுநகர்‌ வரைப்பிற்‌ 
செல்லா நல்லிசை யுமரர்‌ காப்பின்‌ 

நீரின்‌ வந்த நிமிர்பரிப்‌ புரவியும்‌ 

காலின்‌ வந்த கருங்கறி மூடையும்‌ 
வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ 
குடமலைப்‌ பிறந்த ஆரமும்‌ அகிலும்‌ 
தென்கடல்‌ முத்துங்‌ குணகடல்‌ துகிரும்‌ 
கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயுனும்‌ 


ஈழத்‌ துணவும்‌ காழகத்‌ தாக்கமும்‌ 
அரியவும்‌ பெரியவும்‌ நெரிய ஈண்டி 
வளந்தலை மயங்கிய நனந்தலை மறுகின்‌ 
நீர்நாப்‌ பண்ணு நிலத்தின்‌ மேலும்‌ 
ஏமாப்ப இனிதுதுஞ்சிக்‌ 

கிளை கலித்துப்‌ பகைபேணாது 
வலைஞர்முன்றில்‌ மீன்பிறழவும்‌ 
விலைஞர்குரம்பை மாவீண்டவும்‌ 
கொலைகரந்தும்‌ களவுநீக்கியும்‌ 
அமரர்ப்‌ பேணியும்‌ ஆவுதி அருத்தியும்‌ 


நல்லனெடு பகடோம்பியும்‌ 
நான்மறையோர்‌ புகழ்பரப்பியும்‌ 


... 160 


... 170 


... 180. 


... 190 


... 200 


பண்ணியம்‌ அட்டியும்‌ பசும்பதங்‌ கொடுத்தும்‌ 

புண்ணிய முட்டாத்‌ தண்ணிழல்‌ வாழ்க்கைக்‌ 

கொடூமேழி நசையுழவர்‌ 

நெடுநுகத்துப்‌ பகல்போல 

நடுவுநின்ற நன்னெஞ்சினோர்‌ 

வடுவஞ்சி வாய்மொழிந்து 

தமவும்‌ பிறவு மொப்ப நாடிக்‌ 

கொள்வதூஉ மிகைகொளாது கொடூப்பதூஉங்‌ குறைகொடாது 


பல்பண்டம்‌ பகர்ந்துவீசும்‌ 
தொல்கொண்டித்‌ துவன்றிருக்கைப்‌ 
பல்லாயமொடு பதிபழகி 

வேறுவே றுயர்ந்த முதுவா யொக்கற்‌ 
சாறயர்‌ மூதூர்‌ சென்றுதொக்‌ காங்கு 
மொழிபல பெருகிய பழிதீர்‌ தேஎத்துப்‌ 
புலம்பெயர்‌ மாக்கள்‌ கலந்தினி துறையும்‌ 
முட்டாச்‌ சிறப்பிற்‌ பட்டினம்‌ பெறினும்‌ 
வாரிருங்‌ கூந்தல்‌ வயங்கிழை யொழிய 
வாரேன்‌ வாழிய நெஞ்சே கூருகிர்க்‌ 


கொடுவரிக்‌ குருளை கூட்டூள்‌ வளர்ந்தாந்கும்‌ 
பிறர்‌ பிணியகத்‌ திருந்து பீடுகாழ்‌ முற்றி 
அருங்கரை கவியக்‌ குத்திக்‌ குழிகொன்று 
பெருங்கை யானை பிடிபுக்‌ காங்கு 
நுண்ணிதின்‌ உணர நாடி நண்ணார்‌ 
செறிவுடைத்‌ திண்காப்‌ பேறிவாள்‌ கழித்து 
உருகெழு தாயம்‌ ஊழினெய்திப்‌ 

பெற்றவை மகிழ்தல்‌ செய்யான்‌ செற்றோர்‌ 
கடியரண்‌ தொலைத்த கதவுகொல்‌ மருப்பின்‌ 
முடியுடைக்‌ கருந்தலை புரட்டூ முன்றாள்‌ 


உகிருடை யடிய ஓங்கெழில்‌ யானை 
வடிமணிப்‌ புரவியொடூ வயவர்‌ வீழப்‌ 
பெருநல்‌ வானத்துப்‌ பருந்துலாய்‌ நடப்பத்‌ 
தூறிவர்‌ துறுகற்‌ போலப்‌ போர்வேட்டு 
வேறுபல்‌ பூளையொ டூழிஞை சூடிப்‌ 
பேய்க்கண்‌ அன்ன பிளிறுகடி முரசம்‌ 
மாக்கண்‌ அகலறை அதிர்வன முழங்க 
முனைகெடச்‌ சென்று முன்சம முருக்கித்‌ 
தலைதவச்‌ சென்று தண்பணை எடுப்பி 
வெண்பூக்‌ கரும்பொடு செந்நெல்‌ நீடி 


மாவிதழ்க்‌ குவளையொடு நெய்தலும்‌ மயங்கிக்‌ 
கராஅங்‌ கலித்த கண்ணகன்‌ பொய்கைக்‌ 
கொழுங்காற்‌ புதவமொடு செருந்தி நீடிச்‌ 
செறுவும்‌ வாவிய மயங்கி நீரற்று 

அறுகோட்‌ டிரலையொடூ மான்பிணை உகளவும்‌ 
கொண்டி மகளிர்‌ உண்டுறை மூழ்கி 

அந்தி மாட்டிய நந்தா விளக்கின்‌ 

மலரணி மெழுக்க மேறிப்‌ பலர்தொழ 


=a 


... 220 


sa 


... 240 


வம்பலர்‌ சேக்கும்‌ கந்துடைப்‌ பொதியிற்‌ 
பருநிலை நெடுந்தூண்‌ ஒல்கத்‌ தீண்டிப்‌ 


பெருநல்‌ யானையொடூ பிடிபுணர்ந்‌ துறையவும்‌ 
அருவிலை நறும்பூத்‌ தூஉய்த்‌ தெருவின்‌ 
முதுவாய்க்‌ கோடியர்‌ முழவொடு புணர்ந்த 
திரிபுரி நரம்பின்‌ தீந்தொடை யோர்க்கும்‌ 
பெருவிழாக்‌ கழிந்த பேஎமுதிர்‌ மன்றத்துக்‌ 
சிறுபூ நெருஞ்சியோ டறுகை பம்பி 

அழல்வா யோரி அஞ்சுவரக்‌ கதிர்ப்பவும்‌ 
அழுகுரற்‌ கூகையோ டாண்டலை விளிப்பவும்‌ 
கணங்கொள்‌ கூளியொடு கதுப்பிகுத்‌ தசை இப்‌ 
பிணந்தின்‌ யாக்கைப்‌ பேய்மகள்‌ துவன்றவும்‌ 


கொடுங்கால்‌ மாடத்து நெடுங்கடை துவன்றி 
விருந்துண்‌ டானாப்‌ பெருஞ்சோற்‌ றட்டில்‌ 
ஒண்சுவர்‌ நல்லில்‌ உயர்திணை யிருந்து 
பைங்கிளி மிழற்றும்‌ பாலார்‌ செழுநகர்த்‌ 
தொடுதோ லடியரி துடிபடக்‌ குழீஇக்‌ 
கொடூவி லெயினர்‌ கொள்ளை யுண்ட 
உணவில்‌ வறுங்கூட்‌ டூள்ளகத்‌ திருந்து 
வளைவாய்க்‌ கூகை நன்பகற்‌ குழறவும்‌ 
அருங்கடி வரைப்பின்‌ ஊர்கவி னழியப்‌ 
பெரும்பாழ்‌ செய்தும்‌ அமையான்‌ மருங்கற 


மலையகழ்க்‌ குவனே கடல்தூர்க்‌ குவனே 
வான்வீழ்க்‌ குவனே வளிமாற்‌ றுவனெனத்‌ 
தன்முன்னிய துறைபோகலிற் 
பல்லொளியர்‌ பணிபொடுங்கத்‌ 
தொல்லரு வாளர்‌ தொழில்‌ கேட்ப 

வடவர்‌ வாடக்‌ குடவர்‌ கூம்பத்‌ 
தென்னவன்‌ திறல்கெடச்‌ சீறி மன்னர்‌ 
மன்னெயில்‌ கதுவும்‌ மதனுடை நோன்றாள்‌ 
மாத்தனை மறமொய்ம்பிற்‌ 

செங்கண்ணாற்‌ செமிர்த்துநோக்கிப்‌ 


புன்பொதுவர்‌ வழிபொன்ற 
இருங்கோவேள்‌ மருங்குசாயக்‌ 
காடுகொன்று நாடாக்கிக்‌ 

குளந்தொட்டு வளம்பெருக்கிக்‌ 
பிறங்குநிலை மாடத்‌ துறந்தை போக்கிக்‌ 
கோயிலொடு குடிநிறி இ 

வாயிலொடு புழையமைத்து 
ஞாயிறொறும்‌ புதைநிறீஇ 
பொருவேமெனப்‌ பெயர்கொடுத்து 
ஒருவேனெப்‌ புறக்கொடாது 


திருநிலைஇய பெருமன்‌ னெயில்‌ 
மின்னொளியெறிப்பத்‌ தம்மொளி மழுங்கி 
விசிபிணி முழவின்‌ வேந்தர்‌ சூடிய 


... 250 


... 260 


AY, 


... 280 


... 290 


பசுமணி பொருத பரேரெறுழ்க்‌ கழற்காற்‌ 

பொற்றொடிப்‌ புதல்வர்‌ ஒடி யாடவும்‌ 

முற்றிழை மகளிர்‌ முகிழ்முலை திளைப்பவும்‌ 

செஞ்சாந்து சிதைந்த மார்பின்‌ ஒண்பூண்‌ 

அரிமா அன்ன அணங்குடைத்‌ துப்பின்‌ 

திருமா வளவன்‌ தெவ்வர்க்‌ கோக்கிய 

வேலினும்‌ வெய்ய கானமவன்‌ ...300 


கோலினுந்‌ தண்ணிய தடமென்‌ தோளே. ..301 


